பில்லி கிரஹாம்‌ 


(1918-2018) 


ஒரு தேவ மனிதன்‌ 


Billy Graham, a Man of God 





R. ஸ்டான்லியின்‌ அஞ்சலி 


1957ஆம்‌ ஆண்டு பாளையங்கோட்டையில்தான்‌ சுவிசேஷகர்‌ பில்லி கிரஹாம்‌ பிரசங்கித்ததை 
முதன்முதலாகக்‌ கேட்டேன்‌. அவர்‌ பிரசங்கித்தது பத்து வயது சிறுவனாயிருந்த எனக்குப்‌ புரியாவிட்டாலும்‌ 
அவ்வளவு திரளான கூட்டத்தில்‌ இருந்தது பரவசமாயிருந்தது. ஆறடிக்குமேல்‌ உயரமான அந்த 
அமெரிக்கருக்கு இந்தியர்‌ ஒருவர்‌ மாலையணிவிக்கும்போது அவர்‌ எவ்வளவு குனிந்தார்‌ என்பது இன்னும்‌ 
நினைவிலிருக்கிறது! 1977இல்‌ அவர்‌ சென்னையில்‌ பிரசங்கித்தபோதும்‌ அவரது பிரசங்கம்‌ கேட்கும்‌ 
வாய்ப்பு எனக்குக்‌ கிட்டியது. H௦பா ௦f Decision (தீர்மானிக்கும்‌ நேரம்‌) என்ற அவரது வானொலிச்‌ 
செய்திகளை 1960௧ளில்‌ ஒரு கல்லூரி மாணவனாய்த்‌ தவறாது கேட்டுவந்தேன்‌. இந்த தேவ மனிதனுடன்‌ 
கைகுலுக்கவேண்டும்‌ என்பது எனது நெடுநாள்‌ விருப்பம்‌. 1983இல்‌ ஹாலந்து நாட்டிலுள்ள ஆம்ஸ்டர்டாம்‌ 
நகரில்‌ நடந்த அகிலவுலகச்‌ சலனச்‌ சுவிசேஷகர்‌ மாநாட்டில்‌ (க௱5terda௱ '83) எனது இவ்விருப்பம்‌ 
நிறைவேறியது! இந்தியாவிலிருந்து 200க்கும்‌ சற்றுக்‌ கூடுதலாக இறைப்பணியாளராக நாங்கள்‌ இம்‌ 
மாநாட்டில்‌ கலந்துகொண்டோம்‌. மறைந்த ஊழியர்களான ம. பிரகாஷ்‌ ஏசுவடியான்‌, சுவிசேஷகர்‌ சாமுவேல்‌ 
கணேஷ்‌, பாஸ்டர்‌ பாஸ்கரதாசன்‌ மற்றும்‌ சுவிசேஷகர்‌ N. ஜீவானந்தம்‌, அத்துடன்‌ சகோதரர்‌ சாது செல்லப்பா 
ஆகியோருக்கும்‌ இச்சிலாக்கியம்‌ கிடைத்தது. ஆசீர்வாத இளைஞர்‌ இயக்கத்தில்‌ எனது உடன்‌ ஊழியரா 
யிருந்த மிஷனரி மைக்கல்‌ ஆச்சாரி அவர்களும்‌ எங்களுடனிருந்தார்கள்‌. ஒரு நாள்‌ மாலைக்‌ கூடுகையில்‌ 
Dr. ரவி சகரியாஸ்‌ அவர்கள்‌ பேசினார்கள்‌. இன்னொரு நாள்‌ உலகின்‌ பல்வேறு நாடுகளிலிருந்து 
இம்மாநாட்டில்‌ பங்கேற்ற 5000 ஊழியர்‌ நடுவில்‌ மா. சாம்‌ கமலேசன்‌ அவர்கள்‌ “எல்லாம்‌ இயேசுவே” 
என்ற தமிழ்ப்‌ பாடலைப்‌ பாடினார்கள்‌! தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்த நாங்கள்‌ குதூகலித்தோம்‌ ! 


பண்டிதர்‌ பில்லி கிரஹாமுக்கு ஏராளம்‌ பட்டங்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்னைப்‌ பொருத்த 
வரை நான்‌ அவரை ஒரு “தேவ மனிதன்‌”: (A கா ௦7 6௦0) என்றழைக்க விரும்புகிறேன்‌. அவரது பத்து 
முக்கிய குணாதிசயங்களை இங்குச்‌ சுருக்கமாய்க்‌ கூறி அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன்‌ -- 


1. அவர்‌ தேவ கிருபையையே சார்ந்திருந்தார்‌. 
He depended on the Grace of God. 


“கிரஹாம்‌ அவர்களே, வேறெவரையும்விட இவ்வளவு அதிகமாய்த்‌ தேவன்‌ உங்களைப்‌ பயன்‌ 
படுத்துவதேன்‌ ?'' என்றொரு முறை அவரிடம்‌ கேட்கப்பட்டது. அவரது உடனடிப்‌ பதில்‌: “தேவனைப்‌ 
பரலோகில்‌ சந்திக்கும்போது நான்‌ கேட்கும்‌ முதல்‌ கேள்வி இதுவாகத்தானிருக்கும்‌. இன்று என்னைப்‌ 
பொருத்தவரை, அது தேவனது கிருபை என்றே சொல்லுவேன்‌!” தனது எளிய பின்னணியைக்‌ கிரஹாம்‌ 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ மறக்கவில்லை. அவர்‌ ஒரு விவசாயக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. நவீன இளைஞர்‌ 
கூடுகையொன்றில்‌ உரையாற்றியபோது நகைச்சுவையாய்‌ அவர்‌ சொன்னது: “மின்சாரம்‌ துண்டிக்கப்படு 
மானால்‌, தம்பி தங்கையரே, உங்களால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது போய்விடும்‌. எனக்கோ மீன்‌ பிடிக்கத்‌ 
தெரியும்‌, வயல்‌ வேலை செய்யத்‌ தெரியும்‌, பால்‌ கறக்கத்‌ தெரியும்‌, இப்படி எதையாவது செய்துகொண்டி 
ருப்பேன்‌!'' உலகெங்கும்‌ அவரது பெருங்கூட்டங்களில்‌ அவர்‌ பிரசங்கித்து முடித்து அழைப்பு கொடுக்கும்‌ 
போது பாடப்பட்ட பாடல்‌ “நான்‌ பாவிதான்‌, ஆனாலும்‌ நீர்‌'” (57 ௮5 | ௮௱) என்பதே. அவரது சுய சரிதை 
நூலின்‌ தலைப்பும்‌ இதுவே. கடந்த 70 ஆண்டுகளுக்குமேல்‌ அவர்‌ பறைசாற்றிய செய்தி: ““கிறிஸ்துவின்‌ 

பல்‌ 


இட 


மீதுள்ள விசுவாசத்தைக்‌ கொண்டு கிருபையினால்‌ இரட்சிக்கப்படுகிறோம்‌; இது நம்மால்‌ உண்டாவதல்ல; 
இது தேவனுடைய ஈவு”' (எபே 2:8). ஆம்ஸ்டர்டாமில்‌ நடந்த மாநாட்டில்‌ ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்த 
ஊழியர்‌ ஒருவர்‌ கேள்வி-பதில்‌ நேரத்தில்‌ பில்லி கிரஹாமிடம்‌, ““நீங்கள்‌ ஓர்‌ அமெரிக்கராயிராதிருந்தால்‌ 
இவ்வளவு பிரபலமாகியிருப்பீர்களா ?”” என்று கேட்டார்‌. மனத்தாழ்மையுடன்‌ பவுலைப்போல்‌, அவர்‌ கூறிய 
பதில்‌: “நான்‌ இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்‌” (1 கொரி 15:10). முன்னாள்‌ அதிபர்‌ 
ஜார்ஜ்‌ . புஷ்‌ அவர்களிடம்‌ பில்லி கிரஹாம்‌ சொன்னது: ““நாம்‌ இன்னும்‌ நல்லவர்களாகிட முயலவேண்‌ 
டும்‌; ஆனால்‌ அதே வேளையில்‌, நாம்‌ தேவனுடைய அன்பைப்‌ பெறுவது நமது நற்செயல்களினால்‌ அல்ல, 
அவரது கிருபையினாலேயே என்பதை மறந்துவிடக்கூடாது.'”' இதைக்‌ குறித்துப்‌ பின்னர்‌ புஷ்‌ அவர்கள்‌ 
சாட்சியிட்டது: “இந்த உன்னதமான கருத்தை நான்‌ அன்று புரிந்துகொள்ளவில்லை. ஆனால்‌ அவர்‌ என்னில்‌ 
ஒரு விதை விதைத்துவிட்டார்‌. அவரது அருமையான விளக்கம்‌ நிலத்தை மிருதுவாக்கியது, முட்புதரின்‌ 
அடர்த்தியைக்‌ குறைத்தது!'' 


2. அவர்‌ தேவனது வார்த்தையையே பிரசங்கித்தார்‌. 
He preached the Word of God. 


பில்லி கிரஹாம்‌ அடிக்கடி பிரசங்கபீடத்தில்‌ பயன்படுத்திய சொற்றொடர்‌, “பைபிள்‌ சொல்லு 
வதாவது... ” (The Bible says ...) என்பதாகும்‌. தோல்‌ கட்டுமான வேதாகமத்தைப்‌ பெருமிதமாக உயர்த்திக்‌ 
கொண்டு எத்தனை முறை வேண்டுமானாலும்‌ சளைக்காமல்‌ இச்சொற்றொடரை முழங்குவார்‌. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைக்‌ கலப்படமற்றுப்‌ பிரசங்கித்தார்‌. அதிலிருந்து அவர்‌ வழிவிலகவேயில்லை. அவர்‌ 
பிரசங்கிக்கும்‌ மேடையில்‌ எப்பொழுதும்‌ தொங்கவிடப்பட்டிருக்கும்‌ வாசகம்‌: “நானே வழியும்‌ சத்தியமும்‌ 
ஜீவனுமாயிருக்கிறேன்‌ என்றார்‌ இயேசு” என்பதே (யோ 14:6). கதை பேசித்‌ தனது பிரசங்க நேரத்தை 
அவர்‌ வீணடிக்கமாட்டார்‌. அவர்‌ ஒரு பொழுதுபோக்கி அல்ல ; உச்சந்தலை முதல்‌ உள்ளங்கால்‌ வரை ஒரு 
சுவிசேஷகர்‌! கிறிஸ்துவின்‌ சிலுவையே அவரது மையச்‌ செய்தி (1 கொரி 2:2). ஒரேயொரு தடவைதான்‌ 
சிலுவையைப்பற்றிப்‌ பேசாது விட்டாராம்‌ ; அந்தப்‌ பிரசங்கம்‌ தோல்வியாம்‌ ! அவரது வார்த்தைகள்‌ விசையும்‌ 
அழுத்தமும்‌ நிறைந்தவையாயிருந்தாலும்‌ கேட்போருக்கு அது குற்றவுணர்வை (condemnation) அல்ல, 
பாவவுணர்வையே (௦௦104௦) கொண்டுவரும்‌. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்‌ கழக மாணவருக்கென்றாலும்‌ 
சரி, ஆப்பிரிக்க வனவாசிகளுக்கென்றாலும்‌ சரி, அவரது செய்தி ஒன்றே! பில்லி கிரஹாமைப்பற்றி 
அமெரிக்க முன்னாள்‌ அதிபர்‌ ஜார்ஜ்‌ புஷ்‌ அவர்கள்‌ கூறியுள்ளது: ““கிறிஸ்தும்துள்ள அவரது அன்பும்‌ 
மென்மையான அவரது மனப்பான்மையும்‌ திருவார்த்தைக்கு மக்களது இதயங்களைத்‌ திறந்துவிடுகின்றன ; 
அதில்‌ நானும்‌ ஒருவன்‌!”” பில்லி எழுதிய 33 புத்தகங்களில்‌ “Peace with 0௦0” என்ற நூல்‌ துவக்கக்‌ 
காலங்களில்‌ எழுதப்பட்டு 1953இல்‌ வெளியிடப்பட்டதாகும்‌. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைத்‌ தெளிவாய்ப்‌ 
புரிந்துகொள்ள வாலிபப்‌ பருவத்தில்‌ இந்நூல்‌ எனக்குப்‌ பெரிதும்‌ உதவியது. 


ஆம்ஸ்டர்டாமில்‌ நடந்த அந்த 1௦ நாள்‌ மாநாட்டில்‌ நாங்கள்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ பாடிய பல்லவி -- 


Let's talk about Jesus, இயேசுபற்றிப்‌ பேசுவோம்‌, 

This King of kings Is He; இராஜாதி இராஜாவாம்‌, 

The Lord of lords supreme கர்த்தாதி கர்த்தராம்‌, 

Through all eternity. நித்திய நித்யமாய்‌. 

The great | am the Way, அவர்தானே ஒரே வழி, 

The Truth, the Life, the Door: சத்தியம்‌ ஜீவனும்‌, 

Let's talk about Jesus more and more! இயேசுவை மட்டுமே உயர்த்துவோம்‌! 


3. அவர்‌ தேவ சித்தத்திற்குள்ளேயே அடங்கியிருந்தார்‌. 
He stayed in the Will of God. 
தாவீதரசனைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள்‌: ““தாவீது தன்‌ காலத்தில்‌ தேவனது 
சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம்‌ செய்தபின்பு நித்திரையடைந்தார்‌'” (அப்‌ 13:36). இது பில்லி 
ட 


ட 


கிரஹாமுக்கு முற்றும்‌ பொருந்தும்‌. அவரது நண்பரொருவர்‌ பெரிய நிலப்பகுதியை அவருக்கு இனாமாகத்‌ 
தருவதாகக்‌ கூறி, அவரை ஒரு பல்கலைக்‌ கழகம்‌ நிறுவத்‌ தூண்டினார்‌. கண்ணியமாக அதற்கு மறுப்பு 
தெரிவித்து பில்லி கிரஹாம்‌ சொன்னது: “தேவன்‌ என்னைக்‌ கல்வி கற்பிக்க அல்ல, சுவிசேஷம்‌ 
அறிவிக்கவே அழைத்துள்ளார்‌!'' தங்களது வாழ்க்கையில்‌ தேவனது பிரதான அழைப்பிலிருந்து வழிவிலகிச்‌ 
சென்று பலவிதப்‌ பிரச்னைகளுக்குள்‌ மாட்டிக்கொண்ட வல்லமையான ஊழியர்‌ பலரது சரிதைகள்‌ சபைச்‌ 
சரித்திரத்தில்‌ நிறையவுண்டு. “நாங்களோ ஜெபம்பண்ணுவதிலும்‌ தேவ வசனத்தைப்‌ பிரசங்கிப்பதிலுமே 
கரித்திருப்போம்‌'' என்ற அப்போஸ்தலத்‌ தத்துவத்தில்‌ பில்லி கிரஹாம்‌ செயல்பட்டார்‌ (அப்‌ 6:2-4). 
“அமெரிக்காவில்‌ மிகவும்‌ விரும்பப்படுபவர்‌'” (America's Most Admired) என்ற பட்டியலில்‌ அவர்‌ 61 
தடவை இடம்‌ பிடித்தார்‌. (எலிசபெத்‌ இராணி அவர்கள்‌ 49 தடவை இவ்விதப்‌ பட்டியலில்‌ இடம்பெற்றார்‌.) 
“அமெரிக்க அதிபராவதற்குப்‌ போட்டியிடுங்கள்‌; நீங்கள்‌ போட்டியிட்டால்‌ எவரும்‌ உங்களை எதிர்த்துப்‌ 
போட்டியிடமாட்டார்‌'' என்று கிரஹாமிடம்‌ அவரது நல்ல நண்பர்‌ சிலர்‌ ஆலோசனை கூறினர்‌. அவரது 
பதில்‌ நெகேமியா அன்று கொடுத்த பதில்தான்‌: '“நான்‌ பெரிய வேலையைச்‌ செய்கிறேன்‌; நான்‌ இறங்கி 
வரக்கூடாது” (நெகே 6:3). எனதருமை இளம்‌ பிரசங்க நண்பரே, இந்த உயர்ந்த மனிதனிடமிருந்து நாம்‌ 
எவ்வளவோ கற்கவேண்டும்‌! 


4. அவர்‌ தேவனது திட்டங்களையே நிறைவேற்றினார்‌. 
He fulfilled the Purposes of God. 


ஆலோசனையும்‌, திருத்துதலும்‌, கடிந்துகொள்ளுதலும்‌ நிறைந்த தமது செய்திகளை ராஜாக்களுக்கு 
அறிவிக்கத்‌ தீர்க்கதரிசிகளைத்‌ தேவன்‌ காலாகாலமாய்ப்‌ பயன்படுத்தி வந்திருக்கிறார்‌. தீர்க்கர்களாகிய 
எலியா, நாத்தான்‌, ஏசாயா, தானியேல்‌, திருமுழுக்கினன்‌ யோவான்‌ போன்றோர்‌ இதற்கு எடுத்துக்காட்டுகள்‌. 
நாடுகளையும்‌ உலகையும்‌ குறித்த இறைத்திட்டங்களை இவர்கள்‌ ராஜாக்களுக்கு நினைப்பூட்டினார்கள்‌. 
பில்லி கிரஹாமையும்‌ தேவன்‌ இந்தப்‌ பாணியில்‌ பயன்படுத்தினார்‌. அமெரிக்க அதிபர்‌ ஐசனோவரில்‌ 
தொடங்கி 13 அதிபர்களுடன்‌ பில்லி கிரஹாம்‌ நெருங்கிப்‌ பழகியிருக்கிறார்‌. “அதிபர்களுக்கு ஆயர்‌” 
(Pastor to Presidents) என்று அவர்‌ அழைக்கப்பட்டார்‌! நாட்டின்‌ உயர்மட்டத்‌ தலைவர்கள்‌ பலர்‌ அவரது 
ஆலோசனையையும்‌ ஜெபத்தையும்‌ நாடினர்‌. மன்னிப்பு என்ற காரியத்தில்‌ அவர்‌ எலிசபெத்‌ இராணி 
அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்‌. “ஞானத்தைப்‌ போதிக்கும்‌ வசனம்‌” மற்றும்‌ “அறிவை 
உணர்த்தும்‌ வசனம்‌” ஆகிய வரங்கள்‌ அவர்‌ மூலம்‌ சரளமாய்‌ வெளிப்பட்டன (1 கொரி 12:8). 
யோசேப்பிடம்‌ பார்வோன்‌ இராஜா ஆலோசனை கேட்டார்‌. தானியேலிடம்‌ நேபுகாத்நேச்சார்‌ இராஜா 
ஆலோசனை கேட்டார்‌. நாட்டின்‌ தலைவர்கள்‌ ஆலோசனை கேட்கக்கூடிய கிறிஸ்தவத்‌ தலைவர்‌ எவரும்‌ 
இந்தியாவில்‌ உண்டா? பாரதத்தில்‌ இப்படி ஒரு நாள்‌ விடியுமா? பில்லி கிரஹாமுக்கு அதிபர்‌ பராக்‌ ஒபாமா 
செலுத்தியுள்ள அஞ்சலியில்‌ குறிப்பிட்டுள்ளது: “தலைமுறை தலைமுறையான அமெரிக்கர்களுக்கு 
நம்பிக்கையும்‌ ஆலோசனையும்‌ தந்த ஒரு தாழ்மையுள்ள ஊழியன்‌!'” அமெரிக்க அதிபர்களில்‌ இத்தனை 
பேருக்குப்‌ பில்லி கிரஹாம்‌ நெருக்கமாயிருந்தும்‌ அவர்களிடமிருந்து ஒருபோதும்‌ தயவோ, உபகாரமோ 
அவர்‌ நாடவில்லை! 


5. அவர்‌ தேவனது ஊழியர்களை மதித்தார்‌. 
He respected the Servants of God. 


உலகிலேயே மிக அதிக அளவில்‌ மக்களைக்‌ கூட்டக்கூடியவராய்‌ இருந்தாலும்‌, பில்லி கிரஹாம்‌ 
ஒருபோதும்‌ தன்னை உலகிலுள்ள மற்ற ஊழியரைவிடப்‌ பெரியவரென்று நினைக்கவேயில்லை. 
ரஷ்யாவில்‌ நடந்த சுவிசேஷக்‌ கூட்டத்தையும்‌ சேர்த்து 1947 முதல்‌ 400க்கும்‌ மேற்பட்ட பெருங்‌ 
கூட்டங்களில்‌ 21 கோடிக்குமேல்‌ மக்கள்‌ அவர்‌ பிரசங்கிக்கக்‌ கேட்டிருக்கின்றனர்‌. பில்லி கிரஹாம்‌ சுவிசேஷ 
ஐக்கியக்குழுவிலுள்ள (Billy Graham Evangelistic Association) அவரது உடன்‌ சுவிசேஷகர்மீது அவர்‌ 
காட்டியுள்ள அன்பும்‌ அவர்களைப்‌ பாராட்டியுள்ளதும்‌ கிறிஸ்தவ ஊழியரிடையே காணப்படவேண்டிய 
ஒருமனத்திற்குச்‌ சிறந்ததோர்‌ எடுத்துக்காட்டு. Dr. Cliff Barrows (1923-2016) அவர்களும்‌ Mr. George 
5 


தி 


Beverly Shea (1909-2013) அவர்களும்‌ பில்லியுடன்‌ நெடுங்காலம்‌ சேர்ந்து ஊழியம்‌ செய்திருக்கின்றனர்‌. 
அவர்‌ தனது உடன்‌ ஊழியரை நண்பர்களாகவே பாவித்து நடத்தினார்‌ (யோ 15:15). பிரபலப்‌ பாடகரான 
Cliff Barrows அவர்கள்‌ ஒரு முறை பில்லி கிரஹாமிடம்‌ இப்படிச்‌ சொன்னார்‌: ““பில்லி, பரலோகத்தில்‌ 
உமக்கு வேலையிருக்காது; அங்குதான்‌ பிரசங்கம்‌ தேவையிருக்காதே! நானோ அங்கும்‌ பாடிக்கொண்டே 
யிருப்பேன்‌!'' பிரசங்கிமார்‌, இறையியலர்கள்‌ மற்றும்‌ திருச்சபைத்‌ தலைவர்களின்‌ கண்டனம்‌ கிரஹாமிற்கு 
இருக்கத்தான்‌ செய்தது. ஆனால்‌ அவர்களுக்குப்‌ பதில்‌ சொல்லிக்கொண்டு அவர்‌ தனது நேரத்தையும்‌ 
பலத்தையும்‌ வீணடிக்கவில்லை. ““தாக்கவும்‌ வேண்டாம்‌; தடுக்கவும்‌ வேண்டாம்‌” என்பதே அவரது 
தத்துவம்‌. அவர்‌ இந்தியாவிற்கு வந்தபோது அவருடன்‌ ஒத்துழைக்க மறுத்த பெரிய ஊழியரில்‌ ஒருவர்‌ 
சகோதரன்‌ பக்தசிங்‌ அவர்கள்‌. கூட்டங்களில்‌ அழைப்புக்குக்‌ கீழ்ப்படிந்து முன்வருவோரை மறுபடியும்‌ 
“செத்த'' சபைகளுக்குள்‌ அனுப்பி வைப்பதில்‌ பக்தசிங்‌ அவர்களுக்கு உடன்பாடு இல்லை! ஆனாலும்‌ 
பக்தசிங்கைச்‌ சந்திக்கவும்‌ அவரது ஜெபம்‌ நாடவும்‌ பில்லி கிரஹாம்‌ பணிவுடன்‌ அவரிடம்‌ சென்றார்‌! 
1967இல்‌ துவங்கப்பட்ட பிரபல சுகமளிப்பு ஊழியர்‌ ஓரல்‌ ராபர்ட்ஸ்‌ அவர்களது பல்கலைக்கழகத்தில்‌ 
(ORU) பில்லி கிரஹாம்தான்‌ சிறப்பு விருந்தினராய்ப்‌ பிரதிஷ்டைப்‌ பிரசங்கம்‌ செய்தார்‌. முன்னாள்‌ அமெரிக்க 
அதிபர்‌ ஜிம்மி கார்ட்டர்‌ சொல்லியுள்ளது: “பரந்த மனது, மன்னிப்புச்‌ சிந்தை, பிறரிடம்‌ தாழ்மை ஆகிய 
பண்புகளுடன்‌ இயேசுவின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பில்லி கிரஹாம்‌ பின்பற்றியுள்ளார்‌!”” 


6. அவர்‌ தேவனது குடும்பத்தை (சபையை) பக்திவிருத்தியடையச்‌ செய்தார்‌. 

He edified the Family (Church) of God. 

பில்லி கிரஹாம்‌ தனது நற்செய்திப்பணி முயற்சிகள்‌ அனைத்திலும்‌ ஏற்கனவே இருக்கும்‌ 
திருச்சபைகளைப்‌ பலப்படுத்துவதில்‌ கருத்தாயிருந்தார்‌. அவரது கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்காய்‌ 
அவ்வூர்களுக்கு முன்னதாகச்‌ செல்பவர்கள்‌ ஆங்காங்குள்ள திருச்சபைகளின்‌ ஒத்துழைப்பு பெறப்‌ பல 
மாதங்கள்‌ செலவிடுவர்‌. சபைப்‌ பிரிவுகளுக்குக்‌ கிரஹாம்‌ அப்பாற்பட்டவர்‌. அவர்‌ பாப்திஸ்து சபையைச்‌ 
சேர்ந்தவரென்றும்‌ அவரது மனைவியார்‌ ரூத்‌ (1920-2007) அவர்கள்‌ பிரஸ்பிட்டேரியன்‌ சபையைச்‌ 
சேர்ந்தவரென்றும்‌ உங்களுக்குத்‌ தெரியுமா? சபைப்பிரிவு பாகுபாடற்றதோர்‌ குடும்பம்‌! பாவிகளை 
மனந்திரும்புதலுக்கும்‌ இரட்சிப்பிற்கும்‌ நடத்துவதற்காய்‌ முயலுவது தவிர்த்து, திருச்சபையின்‌ 
எழுப்புதலுக்காகவும்‌ பில்லி தணியாத்‌ தாகம்‌ கொண்டிருந்தார்‌. திருச்சபைகள்‌ மறுமலர்ச்சி அடையாவிடில்‌ 
நற்செய்திப்பணியின்‌ கனிகளைப்‌ பாதுகாக்க முடியாது என்பது அவரது நம்பிக்கை. 1974 ஜூலை மாதம்‌ 
சுவிட்சர்லாந்தில்‌ நடைபெற்ற International Congress on World Evangelisation என்ற அகிலவுலக 
மாநாட்டிற்குக்‌ காரணமாயிருந்தது பில்லி கிரஹாம்‌ அவர்கள்தான்‌. 150க்கும்‌ மேற்பட்ட நாடுகளிலிருந்து 
கிறிஸ்தவத்‌ தலைவர்கள்‌ அதில்‌ பங்கேற்றனர்‌. அம்மாநாட்டின்‌ முழக்கங்களில்‌ ஒன்று: “முழுச்‌ சபையும்‌ 
முழுச்‌ சுவிசேஷத்தை முழு உலகிற்கு எடுத்துச்‌ செல்லவேண்டும்‌. (The whole Church must carry the 
whole Gospel to the whole World!) பில்லி கிரஹாம்‌ ஒருபோதும்‌ அன்னிய பாஷையில்‌ பேசியதில்லை 
எனினும்‌, தீவிர பெந்தெகொஸ்தேயினரும்‌ அவர்‌ பேசுவதைக்‌ கேட்பதற்காக உள்ளுர்க்‌ கூட்டங்களிலும்‌ 
அகிலவுலக மாநாடுகளிலும்‌ திரளாய்க்‌ கூடிவருவர்‌. அவர்‌ ஓர்‌ எழுப்புதல்‌ வீரர்‌ (Revivalist) என்பதைவிடப்‌ 
பிரதானமாக ஒரு சுவிசேஷகர்‌ (Evangelist) எனினும்‌, அவரது கூட்டங்கள்‌ நடந்த நாட்களிலும்‌ அதற்குப்‌ 
பின்னரும்‌ உள்ளூர்ச்‌ சபைகளில்‌ உயிர்மீட்சி உண்டானது. 


7. அவர்‌ தேவ ஆவியாலேயே நிரப்பப்பட்டிருந்தார்‌. 
He was filled with the Spirit of God. 


பில்லி கிரஹாமின்‌ பிரசங்கங்கள்‌ எளிமையாயிருந்தாலும்‌ வல்லமையும்‌ அதிகாரமும்‌ நிறைந்தவை 
யாயிருக்கும்‌. அப்போஸ்தலன்‌ பவுலின்‌ அறிக்கையே பில்லி கிரஹாமிற்குப்‌ பொருந்தும்‌: “என்‌ பேச்சும்‌ 
என்‌ பிரசங்கமும்‌ மனித ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல்‌, ஆவியினாலும்‌ வல்லமையினாலும்‌ 
உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தன”” (1 கொரி 2:5). அவர்‌ பேசும்போது கூட்டத்தினர்மீது ஆவியானவரின்‌ 
அசைவாட்டம்‌ தெளிவாயிருக்கும்‌. அதை யாரும்‌ மறுக்க முடியாது. “பரிசுத்த ஆவியால்‌ நிறைந்திருக்க 
-- 9 


சட்‌ 

வேண்டிய'' அவசியத்தைக்‌ கிறிஸ்தவர்களுக்கு அவர்‌ எப்பொழுதும்‌ வலியுறுத்தினார்‌ (எபே 5:18). 
ஆம்ஸ்டர்டாம்‌ '83 மாநாட்டில்‌ ஒரு மாலைக்‌ கூட்டத்தின்‌ செய்தி பரிசுத்த ஆவியானவரைப்‌ பற்றியது. 
அதைக்‌ கொடுத்தவர்‌ Campus Crusade for Christஇன்‌ நிறுவனராகிய மா. பில்‌ பிரைட்‌ (1921-2003) 
அவர்கள்‌. அவரது பேச்சில்‌ விளக்கங்கள்‌ இருந்தன ; ஆனால்‌ போதுமான வழிமுறைகள்‌ சொல்லப்பட 
வில்லை. பில்‌ பிரைட்‌ உட்கார்ந்தவுடன்‌ பிரசங்கபீடத்திற்குப்‌ பில்லி கிரஹாம்‌ சென்று நொறுங்கிய 
உள்ளத்துடன்‌ அங்கு உட்கார்ந்திருந்த 5000 ஊழியக்காரருக்குச்‌ சொன்னது: “நண்பர்களே, உங்கள்‌ விடுதி 
அறைகளுக்குச்‌ சென்றதும்‌ முழங்காலிடுங்கள்‌; ஒரு புதிய அபிஷேகத்தைத்‌ தரும்படித்‌ தேவனிடம்‌ 
கேளுங்கள்‌; உங்களுக்கு அது கிடைத்துவிட்டது என்ற நிச்சயம்‌ வரும்வரை முழங்காலிலிருந்து 
எழும்பாதீர்கள்‌!'” பில்லி கிரஹாம்‌ ஒரு சிறந்த ஜெப மனிதராய்த்‌ திகழ்ந்தார்‌. ஆவியானவரது அபிஷேகம்‌ 
தன்மீது இராமல்‌ தன்னால்‌ பிரசங்கிக்க முடியாதென்று பல முறை அவர்‌ அறிக்கையிட்டிருக்கிறார்‌. 
நடுக்கத்தின்‌ காரணமாக வியர்வையால்‌ நனைந்திருந்த தனது உள்ளங்கைகளைக்‌ கூட்டத்தினரிடம்‌ 
காட்டி, இதனால்தான்‌ அவர்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ மீதே முழுவதும்‌ சார்ந்திருப்பதாகச்‌ சாட்சியிட்டார்‌. 
இதைக்‌ கேட்டபோது ஊழியக்காரக்‌ கூட்டத்தினராகிய நாங்கள்‌ அனைவரும்‌ எழுந்து நின்று கரவொலி 
எழுப்பினோம்‌! பிரசங்கியாராயிருப்பதற்குப்‌ போதுமான தாலந்தோ, திறமையோ, சொல்‌ வளமோ இல்லை 
என்றெண்ணுவோர்க்கு என்னே ஊக்கம்‌! இன்று இயேசு சவாரி செய்வது கம்பீரமான குதிரைகள்‌ மீதல்ல; 
கனிவான கழுதைகள்‌ மீதே! 


8. அவர்‌ தேவனது ஊழியத்திற்கே தன்னை அர்ப்பணித்திருந்தார்‌. 

He was devoted to the Ministry of God. 

மொர்தெகாய்‌ ஹாம்‌ (1877-1961) என்ற பிரபல சுவிசேஷகரின்‌ கூட்டத்தில்‌ 1934ஆம்‌ ஆண்டு தனது 
16ஆம்‌ வயதில்‌ கிறிஸ்துவுக்குப்‌ பில்லி கிரஹாம்‌ தன்னை அர்ப்பணித்த நாளிலிருந்து, தனது 
வாழ்க்கையையே மாற்றிவிட்ட ஆண்டவரிடம்‌ ஆத்துமாக்களை வழிநடத்துவதில்‌ தீரா வாஞ்சை 
கொண்டிருந்தார்‌. 1946இல்‌ துவங்கப்பட்ட ““கிறிஸ்துவுக்கு வாலிபர்‌” (YஈC) என்ற இயக்கத்தில்‌ அவரே 
முதல்‌ முழுநேர சுவிசேஷகராய்ப்‌ பணியாற்றினார்‌. பில்லி கிரஹாம்‌ சுவிசேஷ ஐக்கியம்‌ (GEA) 1950இல்‌ 
நிறுவப்பட்டது. Cரரரstianity Today என்ற உலகப்‌ புகழ்பெற்ற பத்திரிகை வெளியீட்டுக்கு முக்கிய 
காரணமாயிருந்தது பில்லி கிரஹாம்தான்‌. கிறிஸ்தவர்களிடம்‌ பக்தன்‌ ஜான்‌ வெஸ்லி (1703-1791) 
சொன்னது: ““உங்களுக்கு இப்பூவுலகில்‌ ஒரே பணிதான்‌; அது கிறிஸ்துவுக்காய்‌ ஆத்துமாக்களை ஆதாயம்‌ 
பண்ணுவதே!” வேறொரு சமயம்‌ அவர்‌ சொன்னது: “உலகமே எனது திருச்சபை மக்கள்‌!” இவ்விதச்‌ 
சரித்திர நாயகர்களின்‌ கூற்றுக்கள்‌ பில்லி கிரஹாமின்‌ வாழ்க்கையில்‌ பெரும்‌ தாக்கத்தை ஏற்படுத்தின. 
விவசாயப்‌ பின்னணியிலிருந்து வந்திருந்த பில்லி கிரஹாமிற்கு “உலகமே விளைநிலம்‌'' என்றாயிற்று 
(மத்‌ 13:38). தான்‌ நிறுவிய சுவிசேஷ ஐக்கியத்திலிருந்து அவர்‌ சம்பளம்‌ மட்டுமே பெற்றுக்கொண்டார்‌. 
பிரசங்கிமாருக்குக்‌ கொடுக்கப்பட்ட அன்பின்‌ காணிக்கைகள்‌ குறித்த புரளிகள்‌ நிறைந்திருந்த காலத்தில்‌ 
பில்லியும்‌ இன்னும்‌ சிலரும்‌ சேர்ந்து EVangelical Council for Financial Accountability (திருப்பணிப்‌ 
பணக்கணக்கு ஒப்புவிப்புச்‌ சங்கம்‌) என்று ஓர்‌ அமைப்பை ஏற்படுத்தினர்‌. பணக்காரியங்களில்‌ பில்லி 
கிரஹாமின்‌ ஐக்கியக்குழுமீது எக்குற்றமும்‌ சாட்ட முடியாது. DeciS/0॥ என்ற அதின்‌ மாதப்‌ பத்திரிகை, இப்‌ 
பொழுதும்‌ தனது 58ஆம்‌ ஆண்டில்‌, உலகிலுள்ள கிறிஸ்தவப்‌ பத்திரிகைகளின்‌ நடுவில்‌ உயர்ந்து நிற்கிறது. 


கிரஹாம்‌ அவர்கள்‌ பிரசங்கிப்பதற்காக எத்தனையோ நாட்கள்‌ வெளியூர்‌ செல்லவேண்டியதிருந்தாலும்‌, 
அவரது முழுக்குடும்பமும்‌ கர்த்தரை அறிகிற அறிவிலும்‌, அவருக்குப்‌ பயப்படும்‌ பயத்திலும்‌ நெடுகவே 
வளர்ந்துவந்தது. மகிழ்ச்சியான 64-ஆண்டு மணவாழ்வுக்குப்‌ பின்னர்‌ மறைந்த திருமதி ரூத்‌ கிரஹாம்‌ 
(1920-2007) அவர்களுக்கே இதற்குரிய பாராட்டு தகும்‌. கிரஹாம்‌ தம்பதியரின்‌ அத்தனை பிள்ளைகளும்‌ 
(2 மகன்கள்‌, 3 மகள்கள்‌) திருப்பணியில்‌ இருக்கின்றனர்‌. அவர்களது பேரப்பிள்ளைகள்‌ இப்போது 
பத்தொன்பது, கொள்ளுப்‌ பேரப்பிள்ளைகள்‌ எத்தனையோ? பண்டிதர்‌ கிரஹாமும்‌ அவரது உடன்‌ ஊழியரும்‌ 
வேறொரு பெண்ணுடன்‌ ஒருபோதும்‌ தனியறையில்‌ இருக்கக்கூடாது என்ற தீர்மானம்‌ எடுத்திருந்தனர்‌. 
-- 0 


இப்‌ 


என்னே கட்டுப்பாடு ! அவரது நிர்வாகக்குழுவின்‌ தீர்மானத்தின்படி இப்பொழுது அவரது மகன்‌ பிராங்க்ளின்‌ 
கிரஹாம்‌ (65) இவ்வூழியத்தைத்‌ தலைமை தாங்கி நடத்திவருகிறார்‌. 5க௱ளாசா' 5 Purse என்ற அகிலவுலக 
நிவாரணப்பணி நிறுவனத்திற்கும்‌ அவரே தலைவர்‌. பில்லி கிரஹாமின்‌ குமாரத்திகளில்‌ ஒருவரான ஆன்‌ 
லட்ஸ்‌ என்பவர்‌ திருமறையைப்‌ போதிப்பதில்‌ சிறந்தவர்‌. அன்றைய யோசுவாவின்‌ தீர்மானமே பில்லி 
கிரஹாமின்‌ அறிக்கை: “நானும்‌ என்‌ வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம்‌'' (யோசு 24:15). 


9. அவர்‌ தேவனது உலகில்‌ பிரியமாயிருந்தார்‌. 
He loved the World of God. 


பில்லி கிரஹாம்‌ அடிக்கடி மேற்கோள்‌ காட்டிய வசனம்‌ யோவான்‌ 3:16, ““தேவன்‌ இவ்வளவாய்‌ உலகில்‌ 
அன்புகூர்ந்தார்‌.'” பில்லியும்‌ அவரது மனைவி ரூத்தும்‌ உலகிற்காய்த்‌ தவறாது ஜெபித்துவந்தனர்‌. “ஜெபக்‌ 
கையேடு ஏதும்‌ வைத்திருக்கிறீர்களா?'' என்று ஒரு முறை ரூத்‌ அம்மையாரிடம்‌ கேட்கப்பட்டது. அவர்கள்‌ 
கொடுத்த பதில்‌: ““ஆம்‌, தினசரிச்‌ செய்தித்தாள்‌! அதை ஒரு கையிலும்‌ திருவிவிலியத்தை மறு கையிலும்‌ 
வைத்துக்கொள்வேன்‌ !'” உலகெங்குமுள்ள மனுக்குலத்தின்‌ வேதனைகள்‌ மற்றும்‌ தவிப்புகளுக்காகப்‌ பில்லி 
கிரஹாம்‌ அடிக்கடி தேவனுக்குமுன்‌ கண்ணீருடன்‌ மன்றாடுவார்‌. பல்வேறு நாடுகள்‌ குறித்துப்‌ பழங்காலத்‌ 
தீர்க்கர்களைத்‌ தேவன்‌ இப்படித்தானே பாரப்படுத்தினார்‌! (ஏசா 13:1; 15:1; 17:1; ...). 1977இல்‌ 
சென்னையில்‌ மாபெரும்‌ கூட்டம்‌ நடந்துகொண்டிருந்த நாட்களில்‌ பில்லி கிரஹாம்‌ நேரமெடுத்து 
பெருவெள்ளத்தால்‌ பேரழிவில்‌ தவித்துக்கொண்டிருந்த ஆந்திராவுக்குச்‌ சென்று வந்தார்‌. பாதிக்கப்பட்ட 
மக்களின்‌ கூக்குரலைத்‌ தாங்க முடியாது அவர்‌ கண்ணீர்‌ விட்டார்‌. அவரது நிறுவனத்திலிருந்து ஏராளம்‌ 
பணவுதவி அனுப்பி இம்மக்களுக்கு உதவினார்‌. இயற்கையின்‌ சீற்றங்களினாலும்‌ தொற்றுநோய்களினாலும்‌ 
யுத்தங்களினாலும்‌ இவ்விதம்‌ உலகெங்கும்‌ பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காய்த்‌ தங்களாலியன்ற அத்தனை 
உதவிகளையும்‌ இந்நிறுவனத்தினர்‌ செய்துவருகின்றனர்‌. ஆண்டுதோறும்‌ சிறு பிள்ளைகளுக்குத்‌ துணிகள்‌ 
மற்றும்‌ விளையாட்டுச்‌ சாமான்கள்‌ அடங்கிய வெகுமதிப்‌ பொட்டலங்களைப்‌ பிராங்க்ளின்‌ கிரஹாமின்‌ 
Samaritan’s Purse என்ற நிறுவனம்‌ அனுப்பி வருகிறது. அதில்‌ அதிகம்‌ பயன்பெறும்‌ நாடுகளில்‌ இந்தியா 
ஒன்று. இயேசுவின்‌ அற்புதங்களுக்கு, அதிலும்‌ குறிப்பாக ஐயாயிரம்‌ பேருக்கு உணவளித்த அற்புதத்திற்கு, 
பின்னணியில்‌ இயேசுவின்‌ ““மனதுருக்கம்‌” இருந்தது. பல்வேறு வழிகளில்‌ நடைமுறையாக பில்லி 
கிரஹாம்‌ தனது மனதுருக்கத்தைக்‌ காட்டியிருக்கிறார்‌. வெள்ளையர்‌-கருப்பர்‌ எனும்‌ இனவெறிக்கு எதிராகக்‌ 
குரல்‌ கொடுத்த மார்ட்டின்‌ லூத்தர்‌ கிங்‌ (1929-1968) என்பவர்‌ பில்லி கிரஹாமுக்கு நெருங்கிய நண்பர்‌. 
கிரஹாமின்‌ பெருங்கூட்டம்‌ ஒன்றில்‌ வெள்ளையருக்கு ஓரிடமும்‌ கருப்பருக்கு வேறிடமும்‌ ஒதுக்கப்‌ 
பட்டிருந்தன. மேடையிலிருந்து பில்லி கிரஹாம்‌ கீழே இறங்கி வந்து இருவினத்தாரையும்‌ பிரித்து நின்ற 
கயிறுகளை அவரே அறுத்துப்போட்டார்‌! அவரது சுவிசேஷகர்‌ குழுவில்‌ Dா. அக்பர்‌ அப்துல்‌ ஹக்‌ மற்றும்‌ 
Dr. ராபர்ட்‌ கன்வில்‌ ஆகிய இரு இந்தியர்‌ இடம்பெற்றிருந்தனர்‌. பில்லி கிரஹாமை ““அகிலவுலகத்திற்குத்‌ 
திருத்தூதுவர்‌'” (0005 Ambassador to the World) என்று அதிபர்‌ டொனால்டு டிரம்ப்‌ வருணித்துள்ளார்‌. 


10. அவர்‌ தேவ இராஜ்யத்திற்காகவே வாழ்ந்தார்‌. 

He lived for the Kingdom of God. 

“உமது இராஜ்யம்‌ வருவதாக !”* தனது வாழ்காலம்‌ முழுவதும்‌ பில்லி கிரஹாமின்‌ வாஞ்சையும்‌ ஜெபமும்‌ 
இதுவே. தேவ மகிமையே அவரது ஒரே இலக்கு. இறையரசிற்காய்த்‌ தொலைவிடங்களிலும்‌ எதிர்ப்பு 
நிறைந்த பகுதிகளிலும்‌ உழைத்துவரும்‌ சுவிசேஷகர்‌ மற்றும்‌ மிஷனரிகளை உற்சாகப்படுத்த அவர்‌ 
தன்னால்‌ இயன்றதையெல்லாம்‌ செய்தார்‌. அவரது மாமனார்‌ மா. நெல்சன்‌ பெல்‌ (1894-1973) அவர்கள்‌ 
சீனாவில்‌ மருத்துவ மிஷனரியாகப்‌ பணியாற்றியவர்‌. ரூத்‌ கிரஹாம்‌ அம்மையார்‌ இவ்விதம்‌ ஒரு மிஷனரிக்‌ 
குடும்பத்தில்‌ வளர்ந்தவர்கள்‌. பில்லி கிரஹாமின்‌ முழுக்குடும்பமுமே மிஷனரிச்‌ சிந்தையில்‌ ஊறியிருப்பது 
ஆச்சரியமல்லவே! தனது அஞ்சலியின்போது பா. ரவி சகரியாஸ்‌ அவர்கள்‌ கூறியது: “இன்னொரு பில்லி 
கிரஹாம்‌ இருக்க முடியாது!'' உண்மைதான்‌, இன்னொரு பவுல்‌ இருக்க முடியாது; ஆனால்‌ எத்தனையோ 
தீமோத்தேயுக்களும்‌ தீத்துக்களும்‌ எழும்ப முடியுமே! பில்லி கிரஹாமின்‌ சால்வையிலிருந்து சில துண்டு 

-- / 


வக 


களாவது தங்கள்மீது விழவேண்டுமென்று தேவனிடம்‌ கதறும்படி இந்தியக்‌ கிறிஸ்தவ வாலிபருக்குச்‌ சவால்‌ 
விடுகிறேன்‌. மனத்திடமும்‌, நற்குணமும்‌, ஆவியானவர்‌ அருளும்‌ கவர்ச்சியும்‌ நிறைந்த சுவிசேஷகர்கள்‌ 
நம்‌ நாட்டிற்கு எவ்வளவாய்த்‌ தேவை! அப்பொழுதுதான்‌ கோடிக்கணக்கில்‌ இந்தியர்களை ஜீவனுள்ள 
தேவனிடம்‌ திருப்ப முடியும்‌. இத்தலைமுறையின்‌ இந்தியக்‌ கிறிஸ்தவரே இத்தலைமுறையின்‌ இந்தியக்‌ 
கிறிஸ்தவரல்லாதோருக்குப்‌ பொறுப்பு! 


மரணத்திற்குப்‌ பில்லி கிரஹாம்‌ பயப்படவில்லை. “பூமி பின்வாங்குகிறது ; வானம்‌ வா வா என்றழைக்‌ 
கிறது; இதுதான்‌ நான்‌ முடிசூட்டப்படும்‌ நாள்‌; ஆ, மரணம்‌ எவ்வளவு இனிமையானது !”” என்று கூறி இறுதி 
மூச்சை விட்ட இன்னொரு பிரபல அமெரிக்க சுவிசேஷகராகிய D.ட. மூடி (1837-1899) அவர்களைப்‌ 
போலவே பில்லி கிரஹாமும்‌ மரணத்தை ஆவலுடன்‌ எதிர்நோக்கியிருந்தார்‌. பிதாவின்‌ முகம்‌ தரிசிக்க 
அத்தனை ஆசை! 2018 பெப்ருவரி 21 புதன்‌ அதிகாலையில்‌ பில்லி கிரஹாமை, ““நல்லது, உண்மையும்‌ 
உத்தமமுமான ஊழியக்காரனே! உனது எஜமானனின்‌ சந்தோஷத்திற்குள்‌ பிரவேசி'' என்ற வார்த்தை 
களுடன்‌ வரவேற்க இயேசுவானவர்‌ எழுந்து நின்றிருப்பாரென்று கற்பனை செய்ய நான்‌ விரும்புகிறேன்‌ 
(மத்‌ 25:21,23). எளிமையான மனிதனாய்‌, எளிமையான செய்தியைப்‌ பிரசங்கித்த பில்லி கிரஹாமின்‌ 
உடலைச்‌ சிறைக்கைதிகளால்‌ செய்யப்பட்ட எளிமையான பெட்டியொன்றில்‌, அவரது விருப்பத்தின்படி, 
நல்லடக்கம்‌ செய்து வழியனுப்பிவைக்கின்றனர்‌. 


பில்லி கிரஹாம்‌ அவர்களே, ““தேவ மனிதன்‌” என்றால்‌ யார்‌ என்பதற்கு எங்களுக்கு ஒரு வரையறை 
தந்தமைக்காய்‌ உங்களுக்கு நன்றி: ““தேவ கிருபையையே சார்ந்திருந்து, தேவனது வார்த்தையையே 
பிரசங்கித்து, தேவ சித்தத்திற்குள்ளேயே அடங்கியிருந்து, தேவனது திட்டங்களையே நிறைவேற்றி, தேவ 
ஊழியர்களை மதித்து, தேவனது குடும்பத்தைப்‌ பக்திவிருத்தியடையச்‌ செய்து, தேவ ஆவியாலேயே 
நிரப்பப்பட்டு, தேவனது ஊழியத்திற்கே தன்னை அர்ப்பணித்து, தேவனது உலகில்‌ பிரியமாயிருந்து, தேவ 
இராஜ்யத்திற்காகவே வாழுபவனே தேவ மனிதன்‌!” 


(உங்களது சபையின்‌ ஞாயிறு ஆராதனை ஒன்றைப்‌ பில்லி கிரஹாமுக்கான ஸ்தோத்திர 
ஆராதனையாக நடத்த உங்கள்‌ ஆயரைக்‌ கேளுங்கள்‌. அது வசதிப்‌. படாவிடில்‌, 
உங்களூரிலுள்ள விசுவாசிகளை அழைத்து ஸ்தோத்கிரக்‌ கூட்டங்கள்‌ நடத்துங்கள்‌. இந்த 
அஞ்சலிச்‌ செய்தியிலுள்ள கருத்துக்களையும்‌ தகவல்களையும்‌ தாராளமாய்ப்‌ பயன்‌ 
படுத்தலாம்‌. இச்செய்தியை எவ்வித மாற்றமுயின்றிப்‌ பத்திரிகைகளிலும்‌ சுற்றுக்‌ 
கடிதங்களிலும்‌ பிரசுரிக்கலாம்‌. அனுமதி கேட்கத்‌ தேவையில்லை. ) 


R. Stanley, 13 Church Colony, Vellore 632 006, India 
<stanleyonbible@hotmail.com> <evangeline@stanleyonbible.com> 
Tel: 00 91 98437 07600, 98430 11943 


/பசே(2ஜ(72 (மனப 7ற Nhe LSMAIST LITMAIOT ITY 7277 PIU (G9) WYO GTAIULT 122௪7 GTA WEY ௪௦7712 LROITRINIST 





129-701) 1/7770702076” (LOOZ-OZET) ௪9 (saexeoT [Biase (NII IQ] Wg) பமல buearos(9 UTS FIT Nr? (IIT (7 


- oY . ரி ட்‌ ட்ட தி 
. ப்‌ \ அவ, - 
h ‘ ப | 5 த்‌" 
- பி Di 
ச - 1 
ட p ல i 
7 | த ௫ 
. ன்‌ ன்‌ 6 ந்‌ - க . 
| ட ்‌ ௫ | 
ட) ச ்‌ 
ட்‌ 74 நு 
* » 
க ட்‌ ௫ 
்‌ ப்‌ ட்‌ சி 1 
ர | ட ப . ல்‌ ர i 
ந ௬ ர ்‌ 
ட்‌ . 
ன சி ர / 
ண 3 - ௬ 
ன்ட்‌ ம்‌ 





